Kerala Gazette No. 5 dated 31st January , 2017. 
PART I 


Section iii 


05 


GOVERN 


RNMENT OF 


KERALA 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 17325 / ச . இ . எ . 1 / 2015 / சட்ட 


ம் . 


2015 ஜூலை 29 
திருவனந்தபுரம் , - - 

1190 கர்கடகம் 13 / 
1937 சிராவணம் 7 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2015 ஜூலை 29ஆம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


எஸ் . குமாரி சுதா , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2015 - ன் சட்ட 


ம் எண் 10 


2015 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( 2 - வது எண் ) சட்டம் 


2015 ஏப்ரல் 1- ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற நிதியாண்டின் பணிகளுக்காக 
கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகள் பின்வாங்குவதற்கு வகை 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முகவுரை - 2015 ஏப்ரல் 1 - ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற நிதியாண்டின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகள் பின்வாங்கு 
வதற்கு வகை செய்யவேண்டியது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படட்டும் : -- 


1 . சுருக்கப்பெயர் . -- இந்தச்சட்டம் 2015 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( 2 -வது எண் ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2015 ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கும் நிதி ஆண்டிற்கு கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து 110890, 37 , 33 , 000 ரூபாய் பின்வாங்குதல் . - 2015 
ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்த நிதியாண்டில் அட்டவணையில் (2)-வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பான 
பல்வேறு செலவுகளை எதிர்கொள்வதற்கு , அட்டவணையின் ( 3) - வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்டதற்கு மிகாததும் , மொத்தம் ஒரு இலட்சத்தி 
பத்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி முப்பத்தி ஏழு லட்சத்தி 
முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் [இதில் 2015- ன் கேரள நிதி ஒதுக்கீடு ( வாக்களிக்கப் 
பட்ட கணக்கு) சட்டத்தின் ( 2015 - ன் 9 - வது எண் சட்டம் ) பிரிவு 7 - ல் 
கூறப்பட்டுள்ள முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுகோடி 
நாற்பத்தி ஐந்து இலட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் உட்படும் ) 
வருவதுமான தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் 
வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப்படுத்தப் 
பட்டுள்ள தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பாக 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகளுக்குமாக 
வினியோகிக்கப்படவேண்டும் . 


12 


